Kerala Gazette No. 24 dated 13th June , 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


GOVERN 


PANOU 


PU 


KERALA 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 5837 / ச . இ . எ . 1 / 2016 / சட்ட 


ம் . 


2016 மார்ச் 14 
திருவனந்தபுரம் , 

1191 கும்ப ம் 20 / 
1937 பால்குணம் 14 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டமன்றப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 மார்ச் 4ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . சாஜு , 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 6 


2016 - ன் கேரள நிதிவினியோகச் ( ஓட்டு ஆன்அக்கவுண்ட் ) 

சட்டம் 


2016 ஏப்ரல் 1 - ஆம் தேதி துவங்குகின்ற நிதியாண்டில் ஒரு பிரிவின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு நிபந்தனை செய்வதற்கான ஒரு சட்டம் . 


19 


முகவுரை - 2016 ஏப்ரல் 1- ஆம் தேதி துவங்குகின்ற நிதியாண்டில் ஒரு 
பிரிவின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு நிபந்தனை செய்ய வேண்டியது தேவையாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது: 


1 . சுருக்கப்பெயர் . இந்தச்சட்டம் 2016 - ன் கேரள நிதி வினியோகச் 
( ஓட்டு ஆன் அக்கவுண்ட் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2016 ஏப்ரல் 1- ம் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டிற்கு கேரள மாநில 
தொகு நிதியிலிருந்து 39633 , 47 ,74, 000 ரூபாய் பின்வாங்குதல் . - 2016 
ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்கும் நிதியாண்டில் அட்டவணையின் ( 2)-வது 
கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பாக 
வந்து சேரும் பல்வேறு செலவுகளை எதிர்கொள்வதற்காக , அட்டவணையின் 
( 3)- ம் கட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தொகைக்கு மிகாததும் , மொத்தம் முப்பத்து 
ஒன்பது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று கோடி நாற்பத்து ஏழு 
லட்சத்தி எழுபத்து நான்காயிரம் ரூபாய் வருவதான தொகைகளை கேரள 
மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் மற்றும் வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி வினியோகம் . -- இந்த சட்டப்படி கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து வழங்குவதற்கும் வினியோகம் செய்வதற்கும் அதிகாரம் அளித்த 
தொகைகளை மேற்குறிப்பிட்ட வருடம் தொடர்பான அட்டவணையில் 
கூறப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகளுக்குமாக வினியோகிக்கலாம் . 


20 


அட்டவணை (பிரிவுகள்2மற்றும்3பார்க்கவும்) 


(1) 


(2) 


வரிசைதேவை எண் 

எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3)| மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில் பேரவையினால்கட்டணம்மொத்தம் வாக்களிக்கப்பட்டதுசுமத்தப்பட்டது (ரூபாய்)| 

(ரூபாய்)(ரூபாய்) 


30,37,85,000 


23,74,000 


30,61,59,000 


195,59,91,000 


57,58,78,000 


253,18,69,000 


21 


195,18,84,000 


35,28,10,000 


230,46,94,000 


Iமாநிலசட்டப்பேரவைவருவாய் Iமாநிலஆட்சித் 

வருவாய் தலைவர்கள், அமைச்சர்கள், தலைமையிட 

அலுவலர்கள் IIநீதிநிர்வாகம் 

வருவாய் IVதேர்தல்கள் 

வருவாய் 
V வேளாண்மை 

வருவாய் வருவாய்வரிமற்றும் 

விற்பனைவரி Vநிலவரி 

வருவாய் 
VIIமுத்திரைத்தாளும் 

வருவாய் பதிவும் 


136,53,35,000 


136,53,35,000 


95,75,47,000 


12,07,000 


95,87,54,000 


192,34,54,000 


55,000 


192,35,09,000 


7 


67,02,60,000 


33,000| 


67,02,93,000 


(1) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது 

(ரூபாய்) 

பாய்) 


(ரூபாய்) 


87,32,82,000 


4,00,000 


87,36,82,000 


40,03,14,000 


1,000 


40,03,15,000 


4209,98,50,000 


4209,98,50,000 


83,37,05,000 


83,37,05,000 


22 | 


198,13,36,000 


35,73,000 


198,49,09,000 


VIII ஆயத்துறை 

வருவாய் IXவாகனங்கள்மீதானவரிவருவாய் 

கடன்பொறுப்புகள் வருவாய் 
Xகருவூலகமும் 

வருவாய் கணக்குகளும் XIமாவட்டஆட்சியும் வருவாய் 

பலவகையும் XIIகாவல் 

வருவாய் 

மூலதனம் XIIசிறைகள் 

வருவாய் XIVஎழுதுபொருட்கள், 

வருவாய் அச்சடிமற்றும் 

மூலதனம் நிர்வாகப்பணிகள் XVபொதுப்பணி 

வருவாய் மூலதனம் 


2,06,32,000 


1107,02,31,000 

16,66,68,000 


1109,08,63,000 

16,66,68,000 


39,00,24,000 


39,00,24,000 


3,000 


140,52,41,000 

66,66,000 


140,52,44,000 

66,66,000 


16 


815,99,56,000 766,34,81,000 


1,23,65,000 15,00,01,000 


817,23,21,000 781,34,82,000 


17- 


வருவாய் 


7022,24,63,000 


18,52,53,000 


7040,77,16,000 


18 


XVIஓய்வூதியம்மற்றும் 

பலவகையும் XVIIகல்வி,விளையாட்டு, 

கலைமற்றும் கலாச்சாரம் 


6,67,000 


வருவாய் மூலதனம் 


5571,23,63,000 121,42,00,000 


5571,30,36,000 121,42,00,000 


XVIII 


வருவாய் மூலதனம் 


1645,13,96,000 120,64,58,000 


5,48,000 

27,000| 


1645,19,44,000 120,64,85,000 


மருத்துவ உதவிமற்றும் பொதுமக்கள் சுகாதாரம் 


XIX 


குடும்பநலம் 


வருவாய் 


132,80,88,000 


132,80,88,000 


XXகுடிநீர்வினியோகம் 

மற்றும்துப்புரவு XXIவீடுகட்டுமானம் 


வருவாய் மூலதனம் 


281,62,23,000 188,15,33,000 


281,62,23,000 188,15,33,000 


23 


34,000 


வருவாய் மூலதனம் 


34,86,38,000 16,10,00,000 


34,86,72,000 16,10,00,000 


XXIIநகரமேம்பாடு 


வருவாய் மூலதனம் 


439,86,83,000 

3,33,34,000 


439,86,83,000 

3,33,34,000 


24 


XXIII 


தகவல்மற்றும் விளம்பரம் 


வருவாய் மூலதனம் 


27,04,01,000 2,83,33,000 


27,04,01,000 2,83,33,000 


XXIV 


வருவாய் மூலதனம் 


288,26,37,000 47,99,34,000 


288,26,37,000 47,99,34,000 


தொழில்மற்றும் தொழிலாளர்நலம் அயல்நாட்டுவாழ் மலையாளிகள்நலமும் 


(1) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது ரூபாய் 

ரூபாய்ரூபாய் 


26 


954,31,96,000 56,49,14,000 


954,31,96,000 56,49,14,000 


24 


135,03,34,000 


.. 


135,03,34,00 


28 


XXVஅட்டவணைஜாதி/ வருவாய் பழங்குடியினர், 

மூலதனம் பிறபிற்பட்டோர்/ சிறுபான்மையோர் பிரிவுகளின்நலன் 

உட்பட்டசமூகநலன் 
XXVIஇயற்கைசீற்றமீட்பு 

வருவாய் நடவடிக்கை 
XXVIகூட்டுறவு 

வருவாய் 

மூலதனம் XXVIII பலவகை 

வருவாய் பொருளாதாரபணிகள்மூலதனம் XXIXவிவசாயம் 

வருவாய் 

மூலதனம் 
XXXஉணவு 

வருவாய் 

மூலதனம் 
XXXIகால்நடை 

வருவாய் பராமரிப்பு 

மூலதனம் 


93,45,60,000 
25,62,43,000 


93,45,60,000 25,62,43,000 


51,70,60,000 869,09,57,000 


51,70,60,000 869,09,57,000 


3,33,000 


985,89,28,000 124,28,49,000 


985,92,61,000 124,28,49,000 


316,52,19,000 23,82,12,000 


316,52,19,000 23,82,12,000 


204,07,14,000 17,56,67,000 


204,07,14,000 17,56,67,000 


XXXIIபால்பண்ணை 


வருவாய் 


54,49,07,000 


54,49,07,000 


34 


XXXIII 


மீன்பிடிப்பு 


வருவாய் மூலதனம் 


98,58,48,000 90,68,33,000 


98,58,48,000 90,68,33,000 


XXXIV 


வனம் 


1,67,000 


வருவாய் மூலதனம் 


187,46,04,000 

36,40,01,000 


187,47,71,000 36,40,01,000 


36 


XXXVபஞ்சாயத்து 


வருவாய் மூலதனம் 


177,12,01,000 178,33,34,000 


177,12,01,000 178,33,34,000 


37 


XXXVIகிராமமேம்பாடு 


4,000| 


வருவாய் மூலதனம் 


1010,38,80,000 

50,00,000 


1010,38,84,000 

50,00,000 


38 


XXXVIIதொழிற்சாலைகள் 


வருவாய் மூலதனம் 


152,24,93,000 231,70,01,000 


152,24,93,000 231,70,01,000 


25 


39 


XXXVIII 


நீர்பாசனம் 


வருவாய் மூலதனம் 


133,72,31,000 110,36,34,000 


5,35,000 59,34,000 


133,77,66,000 110,95,68,000 


40 


XXXIXமின்திட்டங்கள் 


வருவாய் மூலதனம் 


46,31,86,000 20,64,00,000 


46,31,86,000 20,64,00,000 


XL 


துறைமுகங்கள் 


வருவாய் மூலதனம் 


18,79,65,000 39,30,33,000 


18,79,65,000 39,30,33,000 


XLIபோக்குவரத்து 


வருவாய் மூலதனம் 


20,71,62,000 139,31,68,000 


28,45,09,000 16,66,67,000 


49,16,71,000 155,98,35,000 


XLIசுற்றுலா 


வருவாய் மூலதனம் 


62,45,43,000 71,97,67,000 


62,45,43,000 71,97,67,000 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது ரூபாய்| 

ரூபாய் 

ரூபாய் 


XLII 


வருவாய் 


2459,68,89,000 


... 


2459,68,89,000 


மூலதனம் 


4658,25,93,000 


4658,25,93,000 


நஷ்டஈடு அவகாசம்கைமாறுதல் பொதுக்கடன் திருப்பிஅளித்தல் பலவகைகடன் மற்றும்முன்னீடு 


XLV 


மூலதனம் 


73,88,88,000 


73,88,88,000 


26 


XLVIசமூகபாதுகாப்பு 

மற்றும்நலன் 


வருவாய் மூலதனம் 


1144,65,73,000 

19,70,77,000 


1144,65,73,000 

19,70,77,000 


மொத்தம் 


30588,83,21,000 


9044,6453,00039633,47,74,000 


